உ 
முருகன்‌ துணை 


மருதமலை 
முருகன்‌ அந்தரதி 


ஆசிரியர்‌. 
கி. வா. ஐதந்நாதன்‌ 





வெளியி ற. 
மருதமல்‌- திரு அருணகிரிநாதர்‌ 
அருள்நெறிக்‌ “கீருத்திகைக்‌ கழகம்‌ 


ஷைலு 0வ ௫-௯ வி 


| 
| 
ர 
| 





சைப 0---0--0 ௮௮0௭-௮0-௧0 720-0௮0 ட்ட 





ஆரியர்‌ ர 
ர. இ 


வெளியீடு: ட 
ண்‌ “திரு நண்ணித்‌. 
ர்‌ (ருள்நெறிக்‌ கிருத்திகைக்‌ கழகம்‌ 





உரிமை: ஆ௫ிரியருடையது. 
முதற்‌ பதிப்பு: டிசம்பர்‌, 1966 


விலை: 90 காசு 





........" தண்மர்கள்‌. அச்சகம்‌, ஆழ்வார்பேட்டை சென்னை: 8. 


முன்னுரை 


(மிருகன்‌ எழுந்தருளியுள்ள ஆறுபடை வீடுகளில்‌ ஒன்று, 
குன்றுதோருடல்‌ என்பது. .*குன்றுதோறாடல்‌ மேவு முருகன்‌* 
என்று சொல்லிப்‌, இற்றிறி ர்‌ முந்தையோர்‌. தலங்களை மட்டும்‌: 

குறிக்கும்போது - பல குன்றுகள்‌ என்று சொல்வதே முறை. 
ஆனாலும்‌ . இப்போது குன்றுதோறாடல்‌ என்பதே பல பள்‌ 
களையும்‌ குறிக்கும்‌ தொடராக வழங்குகிறது, 


குன்றுதோருடலென்று பாராட்டதீதகும்‌ குன்றுகள்‌ பல 
வற்றில்‌ : மருதமலை என்பதும்‌ ஒன்று, இது கொங்கு நாட்டில்‌ 
கோயம்புத்தூாருக்கு வடமேற்கே ஏறத்தாழ ஏழரை மைல்‌ தூரதீ 
தில்‌ மேற்குத்‌ தொடர்ச்சி மலைச்சரிவில்‌ உள்ளது. இங்கே எழுந்‌ 
'தருளியிருக்கும்‌ முருகன்‌ கண்ணைக்‌ கவரும்‌ வடிவும்‌ கருதுவரர்‌ 
வேண்டுவனவற்றை அருளும்‌ கருணையும்‌ உடையவன்‌, 


இந்தத்‌ தலத்தைப்பற்றிய பெருமைகளைக்‌ கச்சியப்ப 
முனிவர்‌ தாம்‌ இயற்றிய பேரூர்த்தல புராணத்தில்‌ இரண்டு 
படலங்களில்‌ கூறுகிறார்‌. மூர்த்தி, தலம்‌, தர்தீதம்‌ என்ற மூன்று 
வகைச்‌ இறப்பும்‌ ஒருங்கே பொருந்தியுள்ள இத்தலத்திற்கு 
அருணகிரிகாதர்‌ பாடிய திருப்புகழ்‌ ஒன்று உண்டு. இவற்றை 
யன்றி வேறு புலவர்‌ பெருமக்கள்‌ இத்தல சம்பந்தமரகப்‌ 
_ பிரபந்தங்களையும்‌ பாடல்களையும்‌ இயற்றியிருக்கிறார்கள்‌. 


முருகப்‌ பெருமானுடைய இருக்கரத்திலுள்ள வேல்‌ இங்கே 
மருத மரமாக விளங்கியதால்‌ இதற்கு மருத மலை என்ற 
தருசாமம்‌ உண்டாயிற்று. பாம்பாட்டி சித்தர்‌ யோக சமாதியில்‌ 
இருந்த இடம்‌ இது என்று கூறுவர்‌. கோவைமா ஈகர மக்கள்‌ 
- இங்கே திரள்‌ திரளாக வந்து இருத்திகை முதலிய விசேஷ 
-மாட்களில்‌ வழிபட்டுத்‌ தம்‌ வேண்டுகோள்‌ மிறைவேறப்பெறு 
கிறார்கள்‌. 


1 


இங்கே ஓவ்வொரு மாதமும்‌ வழிபாடுகளை நடத்தி உணவு 
வழங்கும்‌ தொண்டைப்‌ பல நிறுவனங்கள்‌ நிகழ்த்தி 
வருகின்றன. 1956-ஆம்‌ ஆண்டு முதல்‌ நடைபெற்றுவரும்‌ 
திரு அருணகிரிகாதர்‌ அருள்நெறிக்‌ இருத்திகசைக்‌ கழகம்‌ 
ஓவ்வொரு இிருத்திகையிலும்‌ விழா கடத்திவருகிறத; ஆண்டு 
விழாவோடு படி விழாவையும்‌ நடத்தி மக்களுக்கு வன்‌ 
அற உணர்வையும்‌ ஊட்டி வருகிறது. 


- இந்தக்‌. ஈழகத்தினரின்‌ விருப்பப்படி இந்த அந்தாதி. 
முருக்ன்‌ திருவருள்‌ துணைகொண்டு: பாடப்பெற்றது. “நாயேனை த்‌ 
தன்னடிகள்‌ .. பாடுவித்த: நாயகனா“கய முருகன்‌ இதனைப்‌: 
படித்துத்‌. துதிப்பவர்களுக்கு - நலம்‌ -  தீந்தருளுவான்‌ என்றே 
நம்புகிறேன்‌. 


15-12-060 . இவா; கற்‌ நாதன்‌: 





முருகன்‌ 


சல்‌ 


தய 


82 


ட 
முருகன்‌ தண 


10ருதமலை மூருகன்‌ அத்தாத்‌ 
காப்பு 


குருதமர்‌ தந்தை அனையென 
நிற்கும்‌ குமரன்‌ அடல்‌ 
விருகமர்‌ அற்புத வேலன்‌ 
- எழிற்கொங்கின்‌ மேவுமெழில்‌ 
மருத மலைக்குகன்‌ பாதத்தில்‌ 
அந்தாதி வாய்ப்பச்செயம்‌ 
கருதம ராக்கருள்‌ பாணா. 
முகத்தன்‌ ட. 


நூல்‌ 
பூங்கடம்‌ பந்தார்‌ புளைமார்பன்‌ 
வேலன்‌ பொருதசுரர்‌ - 
தோங்கடச்‌ தான்‌என்‌ உளங்குடி 
ப கொண்ட சுடருருவன்‌ 
பாங்குறு வள்ளி மணவாளன்‌ 
்‌ என்று பணியகின்றாண்‌ - 
தீங்கடும்‌ மாமரு தாசல ள்‌ 
மென்னும்‌. ஏிகரியிலே, (ம்‌) 


. ர்காப்பு) தமர்‌-சுற்றத்தார்‌. அடல்‌ விருது-வெற்றி அடை 
யாளம்‌. கொங்கில்‌-கொங்கு காட்டில்‌, கருணையது? அதி, ப 
பகுதிப்பொருள்‌ விகுதி. கரணை வாய்ப்பச்‌ செயும்‌... . 

1. தோம்‌ கடக்தான்‌- -திமையை வென்றான்‌. இங்கு அடும்‌. ம 
பாவத்தைப்‌ போக்கும்‌. சிகரி-மலை, ்‌்‌ 


ன்‌ 


கரிமா வதனற்குத்‌ தம்பி 
உமைதரு கரதலன்‌ அவ்‌ 

வரிமா மருகன்‌ புரமெரித்‌ 
தோனுக்‌ கரியமைந்தன்‌ 

“தெரிமா மறைக்கும்‌ அரிய 
இரா௫ியச்‌ சித்துருவன்‌ 

எரிமாயை நீக்க மருத டட 
மலையில்‌ இருந்தனனே. . (22) 


இருந்தும்‌ கிடந்தும்‌ வினை செய்தும்‌ 
நின்றும்‌ எனதுளத்திற்‌ 
பொருந்தும்‌ படிவைத்தேன்‌. மாமரு 
தாசலம்‌ போந்தகுகன்‌ . 
இருந்தும்‌ கமலத்‌ திருவடி; 
ஆதலின்‌ சேருமின்னல்‌ 
வருந்தும்‌ படிக்கெனை வாட்டா 
'தெனுந்திடம்‌ மன்னினனே. (3) 


மன்னுவ தென்றுமுன்‌ றன்கரு 
ப ணைச்செல்வம்‌ வாய்த்ததுணை 
ப மின்னும்சின்‌ வேலும்‌ மயிலும்‌. 
| - எனக்கெது வேண்டும்‌.அது. 
ட்‌ காதலள்‌-பிள்சா, பன்றி: திருமால்‌, -இராசியம்‌... 
இரகசியம்‌. ப 
3 இருவடி கவத்தேன்‌; ஆதலின்‌. ஜடம்‌ ம்ன்னினன்‌.." 9 


ஜ்‌ 
௨ 


நின்னரு ளாலே கிடைக்கின்ற 
தென்னினி நேர்குறைஎன்‌ 
இன்னுயி ராம்குக மாமரு 
தாசலம்‌ ஏய்ந்தவனே. (4) 


தவம்செய்து நின்பதம்‌ உள்ளத்தில்‌ 
தாங்கித்‌ தருக்கொழிந்து 
பவம்செயும்‌ பொல்லா வினையொழித்‌ 
தேறும்‌ படிஅறியேன்‌ 
நவம்செயும்‌ நின்எழில்‌ மேனியைக்‌ 
கண்டுன: நாமஞ்சொலிச்‌ 
திவம்செயும்‌ நன்மரு தாசலம்‌ ப 
போற்றித்‌ தெளிந்தனனே. . (5) 


தெளிவு வருமென்று நூல்பல 
கற்றும்‌ செவிரிறைய 
அளிவரப்‌ பற்பலர்‌ பாலே 
'வினவியும்‌ ஆறுமுகன்‌ 
ஒளிவரும்‌ வேலன்‌ அருளின்றி 
உண்மை உணர்வதுண்டோ2 
களிவர அன்னோன்‌ மருத ப ப 
மல்தாழ்‌ குருத்தினனே.. (6) 
4, நேோ்குறை- “என்னை அடையும்‌ குறைகள்‌. ஏய்ந்த 
வனே-பொருந்தி சத்வ ப | 
2.  பவம்‌-பிறப்பு.. நவம்‌-புதுமை, சிவம்‌-மங்கலம்‌. 


6, அளி வர-அ௮ன்பு உண்டாக.  தாழ்‌-பணியும்‌, 


க்‌ 


கருத்தி லிருந்து கதகாட்டி 
ஏழமை களிக்கும்வணம்‌ 
இருத்தி அடிவீழ்க்‌ இருக்குமா 
ளாக்கத்‌ திருவருளிற்‌ 
பொருத்தி வினைமயல்‌ போக்குடன்‌ 
ருன்வெட்டுப்‌ பூவழகன்‌ 
மருத்தருஞ்‌ சோலை மருத 
மலைதிகழ்‌ வானவனே. .. 7) 


_ வானவனென்றும்ஈம்‌ கண்கண்ட 
தெய்வ வடிவனென்றும்‌ 
தேனவன்‌ என்றும்‌ திகழ்மறை 
மேலுறு தேசனென்றும்‌ 
- யான்‌௮வன்‌ றன்னை அறிவதன்‌ 
முன்னம்‌ எனையடிமை 
தானெனக்‌ கொண்டனன்‌ மாமரு 
தாசலச்‌ சண்முகனே. (8) 


முகம்‌ஆறும்‌. ஆதாரம்‌ ஆறிலும்‌ 

மின்று முதிர்‌அருளிற்‌... 

பூுகயோகு செய்பவா்‌ தம்துணை 
யாப்‌ பொலிந்திலகும்‌. 





ட்‌ க்‌ இ-அடையும்‌ இடம்‌. மரு தரும்கராணத்தை. வீசும்‌, 
இட்ட 'தசன்‌-சோதி வடிவன்‌. 


ர்‌ 


தகஆ நெனுஞ்சம யப்பொரு 
ளா௫இத்‌ தயைபுரியும்‌ 
புகழேறு கின்ற மருத 
மலைவாழ்‌ புனிதனுக்கே, (9) 


புனிதம்‌ பெறும்வணம்‌ முன்னாள்‌ 
அரன்கட்‌ பொறியெனவே 
இனிதுறக்‌ கொண்டு பகீரத 
ஏந்தும்‌ இயல்பதனால்‌ ' 
நனியின்று மாப்புனி தக்கங்கை 
ஆயினள்‌ நானிலத்தில்‌ 
கனிதுன்று பூம்பொழில்‌ மாமரு 
தாசலக்‌ கந்தனையே. ல (10) 


தனைமறந்‌ தோங்கும்‌ தவத்தினர்‌ 
உள்ளத்‌ தனிக்குகையில்‌ 
வினைமறந்‌ தோங்கிய மோனத்தில்‌ 
ஒன்றி விளங்குகின்றான்‌ : 
இனைமறம்‌ தின்குரல்‌ கேட்டுக்‌ 
இளிகள்‌ திளைக்கும்வள்ளி 
.யிணமற வாவேள்‌ மருத டஷ்ஸ்தி, 
மலையில்‌ எழிற்குகனே. (11) 


9. முகம்‌ ஆறும்‌ இலகும்‌, புரியும்‌. 

10. பொறி-தீப்பொறி, பகீரதி-கங்கை, துன்று-செறிந்தஃ 
சுந்தனை- முன்னாள்‌ உறக்‌ கொண்டு. முருகனைத்‌. தாங்கிய: 
மையால்‌ கங்கை புனிதம்‌ பெற்றனன்‌. 


11, உள்ளத்‌ தனிக்‌ குகை-தகராகாசம்‌. விளை-செயல்‌. 


6 ்‌ 


எழிலினுக்‌ யொரும்‌ இணையிலன்‌ ... 
மாயா இளமையினன்‌- ப 
வழிபடும்‌ அன்பர்க்‌ கெளியவன்‌ 
வானவர்‌ வாழ்வுபெறகீ 
கொழிவளஙம்‌ தேக்கிக்‌ களிப்புறச்‌ 
சூர்க்குலம்‌ கொன்றபிரான்‌ 
அழிவறு மாமரு. தாசலக்‌ ப 
கோயில்‌ அமர்ந்தனனே. (122) 


தனம்பெற லாம்கல்வி எய்தலாம்‌. 
வீரம்‌ தனைப்பெறலாம்‌ 
கனம்பெற லாம்புகம்‌ பெற்றுக்‌. 
களித்துக்‌ கவின்பெறலாம்‌ 
அனம்பெற. லாம்‌ஆடை (பெற்றிட : 
__ லாழ்நல்லோர்‌ அன்புகலம்‌ : 
இனம்பெற லாம்மரு தாசல..... 
வேள்‌ அருள்‌: செய்திடினே. (13) 


செய்ய திருவடிப்‌ போதும்செவ்‌. 
வாடைக்‌ திருவிடையும்‌. ப்‌ 

மொய்யுறு மார்பூம்மும்‌ நான்கு... 
கரங்களும்‌ மூளயிலும்‌. 





ந. “சூர்க்குலம்‌-குரனுடைய குலத்தை... ல்‌ 
சப்‌ :-கனம்‌-மதிப்பு... -கவின்‌- அழகு. 


ர 


ஐயன்‌ முருகன்‌ மருத 
மலைக்குகன்‌ ஆரருளைப்‌ 
பெய்யும்‌ விழிகளும்‌ நாயேன்‌ 
உளத்திற்‌ பிறங்கனவே, (74) 


வேதம்‌ அறியாப்‌ புகமுறு 
வோய்என விண்ணவர்கள்‌. 
நாதன்‌ அறியா விறலுறு 
.. வோய்‌என நான்வந்திலேன்‌ 
காதற்‌ குறமகட்‌ கன்பன்‌ 
என்வந்து கால்புகுநீதேன்‌ 
ஈதென்‌ எனாதருள்‌ செய்மரு 
- தாசலத்‌ சரக ன்‌ அரத [12] 


அமு த்‌ அனைய. மொ ழிவள்ளிக்‌ 
காக அரும்புனத்தில்‌. ப 
இமையோர்‌ வணங்கிய நின்னடி. 
போந்த தெனல்‌அறிந்தேன்‌ 
நமையாள்வன்‌ என்னும்௮௩ நம்பிக்கை 
ப - கொண்டு நளின அடி. 
தமைமேவி னேன்மரு தாசலத்‌ 5 
_தோங்கும்‌. தனிச்சுடரே.. ல்‌ டட (16) 





ப 14. மொய்‌-வலிமை. அயில்‌-வேல்‌. த பன 
வட. விறல்‌-வெற்றி.. மிடுக்கு, ஈது. என்‌-இது என்ன 
பேதைமை. ர்‌  * 
48 - சனினம்‌- தாமரை, அ 


6 


சுடர்வடி வேலுண்டு காலன்‌ 
வருங்கால்‌ துணை வரற்குப்‌ 
படர்‌ எழில்‌ தோகை மயிலுண்டு 
மாயைப்‌ பரப்பழிக்கக 
கடலெனும்‌ கந்த னருளுண்டு 
தோன்றும்‌ கருவொழிக்க 
இடமுறு மாமரு தாசலம்‌ ப 
சென்றே இறைஞ்சுவனே. ப (1/7) 


இறைஞ்சு௫ன்‌ றேனை இவன்நாமக்‌ 
காட்பட்ட எமையென்மேே 
நிறைந்த கருணையில்‌ எள்ளள 
வீந்து நிறுத்துவையேல்‌ 
குறைந்து விடுமோ வரையாமல்‌. 
ஈயும்‌ கொடைவள்ளலே 
அறைந்த முரசொலி ஆர்மரு 4 
தாசலத்‌ தாண்டவனே. ன சரள (18) 


ஆண்ட அகேகம்‌' அரசர்‌. ன்‌ 
அழிந்தனர்‌. ஆற்றல்மிகப்‌ 
ர விறல்வீரர்‌ (போயினார்‌ . 
டி கல்விப்‌ பொருப்பென்வே . 





அரத்‌ “கருபமிறவி ஆகுபெயர்‌, 
18. - வரையாமல்‌-அளவு குறியாமல்‌, 


9 
நீண்ட புகழ்பெற்ற யாவரும்‌ 
வீந்தனர்‌ நித்தியனாய்‌ 
ஏண்டரு மாமரு தாசல 
வேலன்‌ இருர்தனனே. (19) 


கேற்றிருட்‌ தான்‌ இன்று மாண்டனன்‌ 
என்னும்‌ நிலையறிந்தே 
போற்றினன்‌ நின்னைப்‌ புகழ்வேண்டி. 
ப லேன்்‌உயிர்‌ போம்பொழுதில்‌ 
“ஆற்றல்‌ லாத்துயர்‌ தந்திடுங்‌ 
ட... காலன்‌ அடலறுத்துன்‌ ம 
காற்றுணை தந்தருள்‌ மாமரு 
தாசலக்‌ கட்குகனே......... .... (20) 


குகனே குமரா குழகா . 
- அழகா குறைவில்‌உமை. 
மகனே திருமால்‌ மருகா. 
மறையின்‌. மறைபொருளே 
ச்கனே வளிமா மணாளர 
மருதச்‌. சுரு. ம்பினனே 
சகம்கேர்‌. மயலிற்‌ படாமலிவ்‌ ன 
வேழையைத்‌ தாங்குவையே. : ர று 





10... ்‌ பொருப்புடமலை," வீந்தனர்‌-இறந்தனர்‌. ன்‌ தரும்‌. 
பெருமையை உண்டாக்கும்‌... 

20." "கால்‌ துணை-இரண்டு திருவடிகள்‌. 

கிமி, குழகா-இளமையுடையவனே... 'வளி-வள்ளி. மருதசி 
-சுருப்பு-மருத மலை. அகம்‌ நேர்‌-உலகஇிற்‌. படும்‌... மயல்‌-மயக்கம்‌, ல்‌ 


10 


தாங்குவ துன்னருள்‌ ஒன்றே 
"எனும்உண்மை தாள்‌அறிந்தேன்‌ 

ஈங்கினி யாரும்‌ எனக்கருள்‌ 
வாரிலை யாவாகமன்‌ 
ஏங்கும்‌ படிவருங்‌ காலை 

உனையன்றி ஏன்றுகொள்வார்‌. 
தூங்கும்‌ இறுலவிர்‌ மாமரு ட 

 தாசலதி. தொல்பொருளே.. (ஐஐ 


பொரு? ளது நின்னருள்‌ அன்றிகின்‌ 

_ பூரீதாள்‌ புகமலன்றித்‌ 
தெருளேது கின்துை பன்றித்‌ 

துணையேது சிந்தையினில்‌ 

இருளேது மின்றி நினதுரு 

வத்தை இருத்துதற்காம்‌ ன்‌ 
அருளே வழங்குவை மாமரு. 

, தாசலத்‌. தற்புதனே... ர ்‌ ட (2௮) 


அற்புதம்‌. அற்புதம்‌ மநின்னெழில்‌- 
ள்‌ என்றன்‌. றமரினிடைப்‌ ள்‌ ன்‌ 
பொற்புறச்‌ சூரனே. போற்றிடு 
ன பொருந்துகின்றன்‌. 





ப 22, தூங்கும்‌. இரும்‌. அவி? - தொங்கும்‌ "தேனடைகள்‌ 
-விளங்குசன்ற. 


2. -தெருள்‌-தெனிலு. 


11 


சிற்பர மேனித்‌ திருவெழிற்‌ 
- கோரெல்லை செப்பலுண்டோ 
மற்பொரு தோளாய்‌ மருத .. 
மலையுறை மாமணியே. (24) 


மணியில்‌ ஒளிபோல்‌ மலரில்‌ 
மணம்போல்‌ மகிதலத்தில்‌ 
இணிவுற்‌ நிருந்தனை யாயினும்‌ 
நாயேன்‌ தஇகைத்தனன்காண்‌ 
அணியுற்ற கின்திருக்‌ கோலத்தைக்‌ 
காட்டி அருள்தருவாப்‌ 
பிணிமுற்றும்‌ நீக்கும்‌ மருதக்குன்‌ 
ரோங்கும்‌ பெருஞ்சடரே. (25) 


சுடருருக்‌: கொண்டது கைய வல்‌ 
சுடருருத்‌ துன்னும்மயில்‌ 
சுடருரு- வாய்ந்தது கோழிகின்‌ 
கோலம்‌ சுடருருவே 
சுடரும்‌ கதிரினில்‌ 'தோன்றுவ ப 
துன்றன்‌. சடரொளியே ்‌ 
சுடரும்‌ மருத மலையினிற்‌ ட 4 அம ல 
... கோயில்கொள்‌. சாயவனே த (26. 





3 , ப வவாளதயாவ்‌ செ ்யும்‌.. 
.... இிணிவுற்று-செறிந்து. அணி. அழகு. 
.. கதிரினில்‌-சூரியனிடத்தில்‌, 


12 


தூயவ ராயினும்‌ அல்லவ 
ராயினும்‌. சோர்வின்றிகின்‌ 
ஏய எழிற்கோலம்‌ கண்டன 
மரல்‌ இன்பம்‌ எங்துவரால்‌ 
மாயையின்‌ சேய்சமர்ப்‌ பூமியில்‌ 
நின்னெழில்‌ மாண்புகண்டான்‌ 
ஆயினன்‌ மாமயில்‌ என்னே 
மருதா சலப்பரனே. (27) 


பரனே பரம்பர னேபர 
மாய பரவத்துவே 
அரனே அரியே அயனே 
அருகாஅல்‌ லாவெனச்சொல்‌ 
வரனே வரந்தரு வானவ 
னேசீர்‌ மருதமலைக்‌ 
குரனே உனையன்றி உண்டோ 


பரிறபொருள்‌ ஓதுதற்கே. (28) 


ஓதும்‌ மறையே மறையினில்‌ 
ஓங்கிய உட்பொருளே 

மாதமும்‌ விந்துவும்‌. ஆஸி 
நிறைந்த நயச்சடரே 





27.- ஏய-பொருந்திய மாயையின்‌ சேய்‌-சூரபன்மன்‌. 
சமர்ப்‌ பூமி-போர்க்களம்‌. ர அ. ர்‌. 

28. வரனே -மேலானவனே,:  உரனே - வலிமையாக 
உள்ளவனே... ப 


13 


பாதமென்‌ பற்றைப்‌ பரியப்‌ 
படரும்‌ படிபற்றினேன்‌ 

ஏதமொன்‌ றின்றி யருளாயப்‌ 
மருதக்குன்‌ ஜறேய்ந்தவனே. (29) 


குன்றாத செல்வம்‌ குறையாத 
இன்பம்‌ கொளக்கொளமேல்‌ 
என்றேனும்‌ வற்றாக்‌ கருணைப்பே 
_ராறாம்‌ இடர்ப்பிறப்பில்‌ 
நின்றேறு வார்க்குப்‌ தத்த பட வப்டு 
ஞான மிலையதுவாம்‌ 
வென்றேறு வேலன்‌ மருதா 
சலன்றன்‌ விரையடியே. (20) 


அடிகண்‌ டடைந்து பணிந்தால்‌ 
அகந்தை அறுமென்றஅப்‌ 

படிகண்‌ டிறைஞ்சித்‌ தடியென 
வீழ்ந்தனன்‌ பாவமெலாம்‌ 

தடிகண்ட பாம்பென ஓடின 
இன்னருள்‌ தாங்கப்பெற்றேன்‌. 

வடிகண்ட கண்வள்ளி நாதா 

மருதமலையவனே.தஹ௮ ன (94) 





29. பற்றைப்‌ பரிய-ப ற்றுக்களை ரீங்கும்படி.. - ஏதம்‌-இங்கு. 
50. _ புணை-தெப்பம்‌. விரை- -சறுமணமுள்ள.. 


த ன வடிசண்ட-மரவடுவை த ஓத்த. 


14 
மலைமுனர்த்‌ தோன்றப்பின்‌ தோன்றிற்று 
மண்‌்எனின்‌ மாண்புறுமம்‌. 
மலையினில்‌ தெப்வம்முற்‌ றோன்றிய 
தெய்வமா வாழ்த்தல்தகும்‌. 
கலையினில்‌ தேர்ந்த தமிழர்‌ 
குறிஞ்சிக்‌ கடவுளென்றார்‌ 
கலையுணர்‌ வார்சொல்‌ மருத்‌ ப 
மலைஇகழ்‌.கந்தனை யே. (32) 


தனையே மிகர்க்கும்‌ அருண. 
இரிஎன்றன்‌ தந்தை அன்று. 
நினையே சரணென்று புக்கான்‌ 
அவற்கருள்‌ கீட்டியமீ 
- எனையே அ௮டிமைஎன்‌ றேன்றுகொண் 
- டாலஃ திழிவுகொலோ 
முனையேது மில்லா மருதா 
. சலத்து முதலவனே.. (99) 


முதலும்‌ முடிவும்‌ நடுவும்‌இல்‌ 
லாத முழுப்பொருள்நீ 

அதுவும்‌ இதுவும்‌ உதுவுமென்‌ 
றேசுட்‌ டரியபொருள்‌ 





82... *தல்தேரன் றி மண்தோன்றுள்‌ ப எரகயா. என்பது 
புறப்பொருள்‌ வெண்பாமாலை. . - 

59. தனையே. நிகர்க்கும்‌-வேறு யாரும்‌. ஓவ்வாமல்‌' தன்‌. 
டனைத்‌ தானே. ஒத்து நிற்கும்‌. முனை - மூன்‌ நிற்கும்‌ ஒப்பு. 


15 


ககுவும்‌ திருமேனி. கொண்டிங்கு 
நாயேங்கள்‌ காணும்படி 
மதுவொன்று சோலை மருதக்குன்‌ 
றத்தில்‌ வயங்கினையே. (94) 


வயங்கொள்ள லாகா மன தீதினில்‌ 

நின்னுரு வைக்குமந்த 
- நயங்கொள்ள லின்றி மயங்இனேன்‌ 

நீரின்‌ கலவுருவை 

இயங்கும்‌ படியென்‌ உளத்தே 
இருத்த இசைகுவையோ 

மயங்கு மவர்காண மாட்டா 
மருத மலையரசே, (2௪) 


அரசே எனத்தேவர்‌ போற்றிய . 
வேந்தனும்‌ அன்றுகுலைம்‌: 
துரமேது மின்றி நினதடி 
தாழ்ந்தான்‌ உறுமவற்காப்‌ 
வரமேவுசூரன்‌ குலமறுத்‌ 
தாய்்‌என்‌ மயலறுக்கும்‌ 
தரமேது சொல்வாய்‌ மருதாச 
லாஎன்றன்‌ தாரகமே. (96) 
நதி, கதுவும்‌-மேற்கொள்ளும்‌. -மது-தேன்‌, வயங்கினை- ட 
விளங்கினொப்‌. 


95. வயங்கொள்ளலாகா-வசப்படுத்த முடியாத, ப கயம்‌- ப 
நன்மை, 
*. இட, வேர்தன்‌-இந்திரன்‌. உரம்‌- னல்‌ ்‌ ர க 
தால்‌ பெற்ற ட்ட தரம்‌-தகுறி.. தாரகம்‌-ஆதாரமான ' 
பொருள்‌, ட ரத 


10 


அகமேய ஐந்திணை யின்முற்‌ 
றிணையில்‌ அலர்மலராத்‌ 
திகழ்வார நின்ற குறிஞ்சி 
புறமாம்‌ தணையில்முதற்‌ 
புகல்வாரும்‌ வெட்சி இவைரினக்‌ 
காமெழிற்‌ பூக்களன்றோ 
மசவான்‌ தொழுமரு தாசலம்‌. 
மேய மயிலவனே.. (57) 


மயில்‌அவன்‌ வாகனம்‌ அஃதே 
பிரணவ மாமனுவாம்‌ 
மயாவறு மோங்காரச்‌ சோதியி 
னுள்ளே வயங்குகின்ற ப 
ஓயிலினை த்‌ தோகை மயிலிடைத்‌ 
தோன்றும்‌ உருவணர்தீதும்‌ 
குயிலுறு சோலை மருதா 
சலத்துறை கோவினுக்கே. (28) 


கேடற்ற சோதுஎன்‌ கேடறுப்‌ 
பான்‌ இக்‌ கிளர்புவியில்‌ 

ஈடற்ற இன்பம்‌ அருளுகின்‌ 
ரன்மது வீட்டமெனப்‌ 





57. மகவான்‌-இந்திரன்‌. அகத்திணையில்‌ முதல்‌ இணைக்‌ 
குரிய. பூவும்‌ புறத்திணையில்‌ முதல்‌ இணைக்குரிய "பூவும்‌ 
முருகனுக்கு உரியன என்றபடி, உதிர்வு 

98. மனு-மக்திரம்‌, ஆன தனிமக்தீர ரூப நிலைகொண்ட 
தாடு மயிலென்ப தறியேனே”” என்பது திருப்புகழ்‌, மயர்வு 
அறு - மயக்கத்தைப்‌ போக்கும்‌, ஓயில்‌-அழகு, க 


மரீ 


பாடற்ற மோனக்‌ களிதேக்கி 
யாடப்‌ பணிக்கின்றனன்‌ 
'கூடற்ற புள்ளுறை மாமரு. 
தாசலக்‌ கொற்றவனே. . (99) 


தவம்கேர்ச்‌ இலன்மறை தேர்ந்திலன்‌ 
அஞ்சு: தகைந்திலன்மேற்‌ 
பவம்கேர்‌ வதற்கு மருந்தே 
தெனஎண்ணிப்‌ பார்க்கலன்யான்‌ 
சிவம்கேர்‌ பவன்முரு கன்மரு 
தாசலம்‌ சேர்ந்துருகி 
நவம்கேர்‌ உணர்வு பெறுதலொன்‌. க 
றேஇன்று நாடினனே. (40) 


நாடிதீ றிந்து பலதலம்‌ 
ப மேவி கறும்புனலில்‌ ட்‌ ப 
ஆடித்‌ துளைந்து செபஞ்செய்து 
சான மதிலமர்ந்து 





599. ஈட்டம்‌ - சேர்ந்த பிழம்பு. த அற்ற - ஒலியற்ற, 
கூடற்ற புள்‌-இ பதி கையாகப்‌ பறக்கும்‌ பறவைகள்‌. 


.தீ0. 'கேர்ச்திலன்‌ - 'செய்யவில்ல்‌," - அகுசாதம்பொறிகள்‌. ப 
தகைர்இலன்‌-யான்‌ தடுக்கவில்லை. பவம்‌ நேர்வதற்கு-பிறவியை 
எதிர்வதற்கு.: :நேர்பவன்‌-ஒப்பவன்‌. . நவம்கோ-புதுமையை 
யுடைய... 

2 


18 


பாடிப்‌ பரிந்து வழிபட்ப்‌ 
பெற்றிலாப்‌ பாவிஉனைக்‌ 
கூடிச்‌ சுகிக்க மருதா ல்‌ 
சலவழி கூறுவையே. - (40) 


கூறு படாத முழுவின்பம்‌. 

தந்து குளிரவைத்து 
மாறு படாதருள்‌ என்தெய்வ்‌ 

மேசுடர்‌ மாமணியே 

பேறு! படாதுன்‌ அடியாரைப்‌ 

போற்றி விரைமலர்கள்‌ 
மாறு படாம்போறி பட்ர்மரு 

 தாசலம்‌ ஈண்ணுவனே. (42) 


நண்ணிய நின்னடி பாரைப்‌ 
- பணிந்து நயந்துபத்தி 

பண்ணிய தால்வரும்‌ புண்ணியத்‌ 

தால்தொக்க பாவமெலாம்‌ ப 
அண்ணிய. சூரியன்‌ முன்பனி: 

என்ன அகன்றிடுமே 
ர்‌ பஞ்சர்‌. உ 

* தாசலத்‌ ௦ தெய்வதமே. (439). 





ப க்‌ .. சரனம்‌-இியானம்‌. -பரிந்து- இரங்கி... ்‌ 


ட காது. ப்டாம்‌.. போல்‌ மணம்‌. “வீசும்‌. "போர்வையைப்‌ 
இரக. ச. ப 


18 


வதமே புரிந்த அவுணரை 
மாய்க்க வருகதையோ 
இதமே புரிரின்‌ கதைசூரன்‌ 
நின்னருள்‌ ஏற்றதனால்‌ 
நிதமே நடம்புரி மஞ்ஞையாய்ச்‌ 
சேவலாய்‌ நீடினன்‌௮வ்‌ 
விதமே அருள்புரி வோன்றீ 
மருத விலங்கலனே. (44) 


விலங்கல்ன்‌ மெய்யினால்‌ ஆயினும்‌ ன கு 
நாயேன்‌ வெதும்புமனம்‌ 
துலங்கும்‌ பலவெண்ணத்்‌ தால்விலங்‌ 
காயினன்‌ தூயநின்றன்‌ 
இலங்குரு வத்தினை யுள்ளே 
இருத்தின்‌ இனியுய்குவேன்‌. 
கலங்கலில்‌ லார்பணி மாமரு 
தாசலக்‌ கண்மணியே. (45) 


கண்மணி பூண்டு திருநீறு 
..... பூசிக்‌ கசிந்துருடப்‌ 
- பண்மணி யான திருப்புகழ்‌: 
- பாடிப்‌ பணிந்துகின்றன்‌ 
ஒண்மணி யாகிய ஆழெழுத்‌ 
ட. தோதி உவர்திருக்கப்‌. ட்‌ 
க்கி. - அவுணரை-அசுரரை; ரின்‌ கதை வருகதையோ, 
விலங்கலன்‌-மலையையுடையோன்‌. ்‌ ட. 


"தீ.  மெய்யினால்‌ விலங்கு அலன்‌. 


20 


பண்மணி யார்மரு தாசலம்‌ 
மய பரஞ்சுடரே. ப (46) 


சுடரும்‌ விளக்கும்‌ தனிச்சோ. 
இயுமெனத்‌ தோன்றுகினை 

இடரொன்று மின்றி எனதுளத்‌ 

தேற்ற எதுவழியோ. 
திடரொன்று குன்றர்‌ துளைத்தவை 

வேல சிவன்மைந்தனே. 
அடர்கின்ற பூம்பொழி லார்மரு. 

தாசலத்‌ தானந்தனே. டட (47) 


ஆனந்‌ த மாய்‌என்‌ அறிவாய்‌ 
அறிவா லணைகச்டராய்த்‌ 
தானந்த மில்லாத்‌ தனிப்பொரு 
ளாய்கின்ற தத்துவனே. க 
தேனந்த லின்றிச்‌ சொரியும்‌ 
மருதத்‌ இருமலைஎம்‌ 
மான்‌ அ௮க்த கன்வருங்‌ காலை 
அர்ணென்‌ றருளுவையே. த (49) 





6. கண்மணி-உருத்‌இராட்சம்‌. -பண்மணி. ஆன-இராகம்‌ 
அமைந்த மாணிக்கம்‌ போன்ற, மணியாகய-அழகாகிய. புண்ட. 
செய்தருள்‌. மணி ஆர்‌-்வமணிகள்‌ நிரம்‌,பிய.. ௬ இ 


ப ப 47... “சுடர்‌ சூரியசந்திராக்கினிகள்‌... ட இன்று- மேடு 

களை. உடைய... ல ஆ 

ப 26. தான்‌ அத்தம்‌ இல்லா, தேன்‌. நந்தல்‌. ்‌ இன்றிச்‌ சொரி 
யும்‌) ஈக்தல்‌-குறைதல்‌. .. எம்மான்‌-எம்பெருமானே. - அச்தகன்க 

ன யமன்‌: -அரண்‌-பாதுகாப்பு. ப 


21. 


வைவேற்‌ கரத்தவன்‌ மைவேற்கண்‌ ப 
குஞ்சரி மாலைகொண்டான்‌ 
றைவேற்‌ கருள்செய்து சாந்தி. 
அளித்தமெய்ஞ்‌ ஞானகுகன்‌ 
மெய்வேற்‌ றுமைபோகச்‌ சொன்மறை 
போற்றும்‌ விமலன்‌ வள்ளி 
வைவேற்ற காந்தன்‌ மருத 
மலையை ம௫ழ்க்தனனே.. (49) 


மகழ்ந்துசெம்‌ மாந்து பயமின்றி 
வாழ வழியுண்டுகாண்‌ 
நெ௫ழ்ந்து மிகக்கந்‌ துள்ளெலும்‌ 
... பெல்லாம்‌ நெகநின்றுகண்‌ ப 
அகழ்ந்திடு மூற்றென நீர்பெய, . 
.. வாழ்த்தி அணைந்துஇனம்‌ 
புகழ்ந்திடு வாப்நெஞ்ச மேமரு 
தாசலப்போதனையே. (50) 


போதனை முன்னாட்‌ சிரத்தினிற்‌-. 
குட்டிப்‌ பொருந்துசிறை 

வேதனை கொள்ளப்‌ புகுதி தடின்‌ 
என்அது வீண்பிறவி. 





49. வை-கூடர்மையான, குஞ்சரி சதேவயாகை- கைவேற்கு- 
வருந்துகின்ற அடியேனுக்கு, வைவு ஏற்ற.. 
50, போதன்‌-உபதேசம்‌ செய்யும்‌ குரு. ... 


88 


ஏதமெய்‌ தாமல்‌ அருள்வா 
னெனுமுண்மை எப்துவிக்கும்‌ 

பூதலம்‌ போற்றும்‌ மருதா. ப ப 
சலத்துறை புண்ணியனே. (51). 


புண்ணியம்‌ நண்ணிய கண்ணியர்‌ 
கொங்இற்‌ பொலிமருதத்‌ 
இண்ணிய குன்றினில்‌ அண்ணிய 
தேனைத்‌ தெளிந்தருந்தி 
மண்ணிய ஈன்மணி என்ன 
இருந்தார்‌ மதியிலிசொல்‌ 
தண்ணிய னல்லேன்‌ மயலுழக்‌ 
தேனென்‌ தலையெழுத்தே. (2௮) 
எழுத்திற்‌ கதுவாத நான்மறைக்‌ 
குட்பொருள்‌ என்‌ தலையின்‌ 
எழுத்தைக்‌ குறைத்துப்‌ பவகோயை 
மாற்றும்‌ எளியபொருள்‌ ப 
எழுத்திற்‌ பதத்திற்‌ பொருளிற்‌ 
சிறக்கும்‌ இனியதமிழ்‌ 
எழுத்திற்‌ பொலிபொருள்‌. மாமரு - 
_தக்குன்‌ நிரந்ததுவே: ௫8) 
51, பேோதனை-மலரிலள்ள பிரமனை. :ஏதம்‌-துன்பம்‌, 
52. கண்ணியா-மஇப்புடையோர்‌.. மண்ணிய - சாணை 


மிட்ட. . சொல்‌ , தண்ணியன்‌ அல்லேன்‌-குளிர்ந்த சொல்லை 
_உடையவனல்லாத யான்‌; ப 





2௦. கதுவாத - அகப்படாத... பவ ோயை - ப டா 
பிணியை. : பதத்தில்‌ - சொல்லில்‌. . தமிழ்‌. 'எழுத்தில்‌-தமிழில்‌' 
எழுதிய நூல்களில்‌, 


2௮ 


இருந்த படியிருந்‌ தேகாந்த 
நன்னிலை ஏப்ர்துவிழி 
விருந்தெனும்‌ நின்சுடர்க்‌ கோலத்தை 
உள்ளே மிளிரவைத்துத்‌ . ... 
திருந்திய மோனத்தில்‌ ஓயாத 
இன்பத்தைத்‌ தேக்கிடவே 
வருந்தினன்‌ நீயருள்‌ வாய்மரு 
தாசலம்‌ வாழ்‌ ஐயனே... (54) 


ஐயா எனக்கருள்‌ அப்பா ...... 

எனக்கருள்‌ ஆறுமுகச்‌. 

செய்யா எனக்கருள்‌ தேவே ப 
எனக்கருள்‌ செஞ்சுடர்வேற்‌ 

கையா. எனக்கருள்‌ மாமரு .: 
தாசலக்‌ கந்தனெனும்‌ .. 

மெய்யா எனக்கருள்‌ வேளே ்‌ 
எனக்கருள்‌ வீறுறவே. (55) 


வேதாந்த மென்பாூத்‌ தாந்தமென்‌ 
பார்பின்னர்‌ வேறுசொலும்‌ 
_.. தாதாநீத ( மென்பர்போ தாந்தமென்‌ ப 
த்‌ நாட்டுவரால்‌ ர து 





பதித்‌, தேக்கிட-௮ ர்ி ஏமபலிட, ரம்கினன்‌- உலைக்‌ 
தேன்‌; முயன்றேன்‌... ப ப 


99, செய்யா-செர்நிறமுடையவனே, 


இக்‌ 


சூதாச்‌ தரமிந்த'நூலறி 
வென்று துணிந்தடைந்தேன்‌ 
ஈதார்‌ தனித்துணை யென்றே 
மருதன்‌ இணையடியே,. . (56) 


இணையொன்‌ றிலாவருள்‌ ஆர்தரு 
வார்பகை என்னவெண்ணிக்‌ 

கணையும்‌ படையும்‌ கொடுவந்த. 
சூரைக்‌ கருணையினால்‌ 

அணையும்‌ எழிலூர்தி யென்றும்‌ 
கொடியென்றும்‌ ஆக்கினனால்‌' கட 

துணையுநீ தொழுந்தேவு மாம்மரு. ய 
தாசலச்‌ சோதியன்றே, க (57) 


சோதிச்‌ செழும்பொருள்‌ ஓங்காரம்‌ - 
என்னும்‌ ௬டர்ப்பிழம்பாம்‌ - 
ஆதிக்‌ கடவுள்பின்‌ அந்தமில்‌ ' 
லாத அருமைப்பொருள்‌ ' 
சேதிக்க ஒண்ணாப்‌ பரம்பொருள்‌ 
ல செம்பொருள்‌ இதுவா தவளை. ப 
மாதுக்க. நீக்கி மருதா... கல 
-சலத்தில்‌ வயங்கிய. ர்‌. (58) 





89, சூ துஆம்‌ 'தரம்‌-வஞ்சகமான என்பிடையத்‌: இணை 
கனை ன்‌ தன்ர்றள்‌ ஆமென்று ரர. டடத 


.. இணை: ஒப்பு.  கணை- அம்பு, குரை-குரபன்மனை. 
ட்ப ரத இட 


....58, சேதிக்க - குலைக்க. அழிக்க 


22௦9 


தேவாதி தேவா திருமுரு 
காவ்ள்ளி சேர்கணவா 
போவா திரும்பி எனறவி 
லாவண்மை பூத்தவனே . 
சாவாதி துன்பத்தை நீக்கும்‌ 
பிரான்மரு தாசலனே. 
கோவா திருவென வந்தெனக்‌ 
கோர்சொல்‌ நுவலுவையே. (2௮9) 


நுவலற்‌ கனிய புகமுடை 

ப பாய்கண்கள்‌ நூறுபல 

குவியப்‌ பெறுகனும்‌ கண்டடங்‌. 
காஎழில்‌ கொண்டவனே 

தீவலற்று மாறு இளமை 
படைத்தமைம்‌ தாஅடியார்‌ 

கவலைப்‌ படாமல்‌ மருதா ன 
சலத்துருக்‌ காட்டினேயே. .. 60) 


காட்டினை யேல்‌எளி யேன்காண்பன்‌ 
தண்ணென்‌ கருணையினால்‌ ' ப்ர 

ஊட்டினை யேலதை உண்பன்கல்‌. 
லோர்கள்‌ உறவெனக்குக்‌ ன 





ல்‌ த இப்போது போ, பிறகு திரும்பி வா என்று சொல்லாத. 
வள்ளல்‌ தன்மை, சாவு ஆதி துன்பத்தை. பிரான்‌: .விஸ்‌, 


60, பல நூறு. தவல்‌ அற்று-அழிதலற்று. 


20 


கூட்டினை யேலவர்‌ தம்மொடும்‌ 
கூடுவன்‌ கோபமென்மேல்‌ : 
நாட்டினை யேற்செய்வ தென்மரு 
தாசல நாயகனே, (61) 


நரயக னாகும்‌ பதவியை 

வேண்டிலன்‌ நற்புலமை 
வாயறி வோனெனும்‌ ரும்‌ 

. .விழைகிலன்‌ மாண்பொரும்‌ா . 

மேயவள்‌ என்னும்‌ நிலையும்‌ 

விரும்பிலன்‌ வேண்டுவதுன்‌ ' 
தூய ௮அருளொன்றே மாமர. 

தாசலச்‌ சுந்தரனே... (62) 


சுந்தர மாமயி லேறும்‌ 5 
பிரானை ச்‌ சுடர்வடிவேற்‌ ப 
க$தனை வேலாச்‌ குமரனைப்‌ 
பன்னிரு கண்ணருளால்‌ ... 
பந்தனை நீக்கும்‌ மருதா . 
-சலத்திற்‌ பதியினை த்தாள்‌. 
வந்தனை செய்பவர்க்‌ கின்னலில்‌ ன்‌ 
ப ஆயின்ப .அாழ்வுறுமே, . ர ப (62) 





62. வெண்பாப்‌ மட்க அட 


65... ப பஅ்ததகாகத்தை. பதி: ட்‌ 


21 


மேகங்கண்‌ டாடும்‌ மயின்மேற் 
பவனி விரைந்துவரும்‌ 
ஏகன்கண்‌ டென்னும்‌ மொழிவள்ளி 
நாயகன்‌ ஏர்தருவி 
சாகன்‌ மருத மலைக்கும 
ரேசன்‌ தருமருட்குத்‌ 
தாகங்‌ கொளுமடி யாரடி. 
யேஎன்‌ தலையினவே. (64) 


தலைச்சங்கத்‌ தேபுல வோனென 

மன்னித்‌ தமிழ்புரந்தாய்‌ 
-மலைக்குகைக்‌ குட்பட்ட கீரன்‌ 

கவிதை வனைந்தருளி 

அலைக்கின்ற கற்கி முகியைத்‌ 
தடிந்தாப்‌ ௮ணிமருத 

மலைக்கும ரேசநின்‌ தாள்பாடும்‌... 
ஆற்றல்‌ தா! னர்‌ ப (62) 


ஏதமில்‌ லாக்கள. வுத்திருக்‌ 
காதல்‌ எழிற்குறத்தி. 
மாதிடம்‌ செய்தனை கற்புத்‌. 
இருமணம்‌. வானவர்கோன்‌ ப 


_.௨.௨..௨உ௨உடூட ட டட டப ட்ப ப்ப பபப யயவவைய்‌ 

64. கண்டு என்னும்‌- -கற்கண்டு என்று . ட்ட ரடகட்‌ 
விசாகன்‌-விசாக நட்சத்திரத்தில்‌ தோன்றியவன்‌. ன்‌. .்‌ 
.. 65, கற்திமுக-குதிரை முகமுள்ள பெண்‌. முதம்‌... அடித்‌ 
சாம்‌ -அழித்கா்‌. 


28 
ஆதரங்‌ கொள்மகள்‌ பாலே 
ிகழ்த்தினை ஆய்தமிழின்‌ 
மீதுறு மன்பினன்‌ றோமரு 
தாசல வேலவனே. ்‌ (66) 


- வேலெனும்‌ ஞான வியன்சத்தி 
பால்வெவ்வ விச்சையெனும்‌ 
சலமில்‌ லாவவு ணக்குலம்‌ 
- போக்கினை தேவர்கரி 
ஏலுங்‌ கிரியை குறமகள்‌ 
இச்சையென்‌ றேயிலகும்‌ 
கோலங்கொண் டாய்மரு தாசலத்‌.. ப 
தேரின்ற கொற்றவனே. ' (677 


கொற்றவன்‌ அடி யேன்‌ உன்‌ 
குடி.மசன்‌ கூரருளால்‌.. 
பெற்றவன்‌ ஈ8ீஅடி யேன்உன்‌. 
_ மகன்குரு பீடுறும்‌ சீ 

உறழ்றமா ணாச்கன்‌ அடியேன்கண்‌ 
கண்ட ஒருதெய்வம்ரீ 

மற்றடி யேன்‌ பத்தன்‌ மாமரு 
்‌.... தரசல வானவனே... ன (௦5) 


வானவர்‌ தம்பத மேயெனி 
ம்பெற. வாஞ்சையிலேன்‌ ௮ 





்‌ ல எ. அ விச்சை- “அஞ்ஞானம்‌. தேவர்கரி-தெவயான். 


29 


கோனென ஞாலம்‌ புரக்கும்‌ 
திருவும்‌ குறிக்ககிலேன்‌ 
தேனென நின்திரு நாமம்‌ 
மொழிந்து திருவடிக்கே 
ஆன அடிமை விரும்பினன்‌ 
மாமரு தாசலனே.. (69) 


சலனமில்‌ லாத மனத்தினில்‌ ப 
நின்னுருச்‌' சாரவைத்துப்‌ 0 
புலனிற்செல்‌ லாத படியொன்றி 
அன்பு பொருந்திகைந்து ' 
மிலனுற்ற மீனென நின்னருட்‌ 
கரக நிதந்துடிக்கும்‌ டட அ 
நலனுற்‌ றிடவருள்‌ ஏர்மரு 
தாசல நாயகனே. ப (70) 


அகமும்‌ புறமும்‌ இரண்டின்றி. 
.. ஒன்றென ஆர்ந்தவர்பால்‌ 
மிகஜன்றி வாழக்‌ கவலைவச்‌ . ... 
-தால்கின்‌ விரைமயில்மேல்‌ 
,தகவந்த கோலம்‌ கருதி 
அமைதியைச்‌ சாரஅருள்‌ இ 





ப்‌ ்‌ பதம்‌-பதவி. குறிக்ககிமலன்‌ பாள்‌. எண்ணவில்லை, 


ப 40, லம ணள்வப்‌ 


20 
சுகமொன்று சோலை மருத ப 
மலைமேல்‌ சுடர்பவனே (71) 


௬டரில்‌ விழுகின்ற விட்டிலைப்‌. 
போலத்‌ தொகுபுவியில்‌. 
அடரும்‌ மயலின்பம்‌ கொண்ட இவ்‌ 
வேழை அறுமுகமும்‌ 
படரும்‌ எழிற்றிருப்‌ பாதமும்‌ 
எண்ணிப்‌ பணியஅருள்‌ ப 
இடர்குன்றச்‌ செய்மரு தாசலக்‌ 
கோயில்‌ இருப்பவனே. . (72 


- இருப்பதும்‌ உண்பதும்‌ சற்றும்‌. 

கவலை இலாமல்‌உயிர்‌ ... 

தறிப்பதும்‌ எல்லாம்‌ நின தரு 
ளாலன்றிச்‌ சார்வதுண்டேச 

சிரித்தொரு மூன்று புரமெரி 

ட யிட்ட சிவன்குருவே ம்‌ 

இிரித்தலை  வாமரு தக்குன்றம்‌: 

நின்றருள்‌ கேடிலியே. (79) 


கேடிலி தோற்ற மிலியவு ' 
ர 5: கபமக்க்‌ 


ஒனிவீசபவள்‌. ள்‌ ர ர அன்தடார 4 


ட ரீ. "சடரில்பவினக்கில்‌.. ப 


வி] 


மாடிலி பேரும்‌ குறியு 
மிலிதனை நம்பலர்க்குப்‌ .... 
பாடிலி கூடிலி வீடிலி 
ஈடிலி பண்புமிலி 
வாடிலி தண்மரு தாசலத்‌ 
தோங்கறு மாமுகனே. (7/4) 


முகமன்‌ உரைத்து முறுவல்செய்‌ ப 
-தேயன்பர்‌ முன்வணங்கி: ௮ 
அகமன்னு மன்பின்‌ உபசாரம்‌ ப 
செய்தவர்க்‌ காமுணவு. 
தகமுன்னி யீயு௩்‌ தகையருள்‌ 
வாய்செந்‌ தமிழ்க்கரசே 
- சுகமன்னு சோலை: மருதா. ட ப 
சலத்துறை. சகன்‌ (75) 


தூயவன்‌ பர்க்குத்‌. ல்க 
யாமல்‌ துரிசகன்று 

மேயவன்‌ பாலுனைப்‌ பூசிப்ப. 
தின்றி விழற்கிறைத்துப்‌ 





74. இழமை இலி-உறவில்லாதவன்‌; பகைவன்‌... நாடு. 


- இலி- நாடு இல்லாதவன்‌. குறி-௮டையாளம்‌; உருவமும்‌ ஆம்‌. ட 
நம்பலர்க்கு-நம்பா தவர்களுக்கு, . பாடுஇலி-தோன்றுதல்‌. இல்லா... 
தவன்‌; பெருமை இல்லாதவன்‌ என்பதும்‌ : “பொருந்தும்‌... 
கூடிலி-தேகம்‌ இல்லாதவன்‌. வீடு இலி-இல்லம்‌- 'இல்லாதவன்‌... . 
ஈடு இலி-ஒப்பு இல்லாதவன்‌. வாடிலி-வாட்டம்‌. இல்லாத்வன்‌. ட 


75. - அகம்‌- மனத்தில்‌. முன்னி- எண்ணி. - தகை-இயல்பு; ்‌ ட்‌ 
ட ன்பம்‌ ரக சுகம்‌- -கிளி. 


92 


போயரன்‌ னீரென வாழ்ந்சையைப்‌ 
"போக்கும்‌ புலையனெறிகு 
நீயரு ளாப்மரு தாசலக்‌ 
கோயில்‌ நிமிர்ந்தவனேே, (76) 


நிமிர்ந்துகிற்‌ பார்யமன்‌ முன்னர்ப்‌ 
பிறவிக்கு கெஞ்சழியார்‌ 
சுமந்த வினையால்‌ ' துயரமு. 
ரர்‌இன்பச்‌ சூழலுக்குள்‌ _ 
அமைந்திருப்‌ பார்மரு தாசலம்‌. 
மேய அறுமுகனை 
- இமிர்த்த கடம்பணி தோளனை 
நண்ணி இறைஞ்சினரே. (77) 


இறைஞ்சித்‌ திருப்புகழ்‌ பாடி 
உருகிரைந்‌ தேத்தியுள்ளம்‌ 
நிறைஞ்சொத்த சாந்தியி னிற்பதே 
இன்பம்‌ நினைமறவா ... 
 துறைச்திடும்‌ வாழ்வே அழியாத. 
வாழ்வுனை ஒன்றிகின்று 
அசைத்திடு தல்முத்தி மாமரு 
-தோசலம்‌ வாழ்பவனே... (78) 





க்‌ அரிஸதிற்றம்‌: 
ர்‌ ''இயிர்ச்த வண்டுகள்‌: ஒலிக்கின்ற. 


782 நிறைஞ்சு. ்‌. நிறைந்து...  மறைந்திடுதல்‌ - . ஒன்றாகக்‌ 
்‌ சரரதல்‌ ச. 


ப 


பவனை த்‌ இருத்தந்தை யென்னும்‌ 
பிரானைப்‌ பவானிதரு 

மவனைக்‌ கலியுக தெய்வத்தை 
வேளை அருட்கடலை 

நவனைக்‌ குளிர்மரு தாசல 
ஏர்தலை நம்பினவர்‌ 


தவம்மெய்தி தவம்மற்றை போர்முளர்‌, 


ப சதகம்‌. தவமவமே, இண. 


அவமாய வாழ்வை ரு 


அடிமையென்‌ ரட்படுத்தித்‌' 
தவமீ தெனவென்ைக்‌ காட்டித்‌... 
_. தீருக்கைத்‌ தவிர்த்தொழித்தான்‌. 
சிவமே தொழுங்குரு ௦ கொங்கில்‌. ம்‌ 

மருதத்‌ இருமலையிற்‌ 
பவமேற லின்றி பதள்செயும்‌, ன்‌ 

வேற்கைப்‌ பராபரனே. 


பரனார்‌ கரியும்‌ அலைவாயும்‌: . 
தென்பழ னிப்பதியும்‌. 

வரனாரு மேரக. முங்குன்றம்‌. ட 
_ யாவும்‌ வனமலையும்‌ ம அமல்‌ 1 

திரன ஆறு படைவீ ன்‌ 
டெனக்கொளுகி தேரிகளைக்‌ ப 


(79) 


(80) 





“79. 


“நி, ்‌்‌ 


ன்ன அல்ல டமான. பவானி-உமாதேவி.. கவன. 
_ புதுமையுடையவனை. ஏந்தலை- தலைவனை. : அ௮வம்‌-வீண்‌. ப 


பவம்‌ ஏறல்‌ இன்றி- பாவம்‌. ஓங்காமல்‌; - 


-அடையாதபடி எனலும்‌ ஆம்‌... 
டவ 


மிறவியை ட்‌ 


௮4 


கரனா நிரண்டனை நன்மரு. 
தக்குன்றிழ்‌ கண்டனனே. (51) 


கண்டனை யான்செங்‌ கரும்பை 
யான்தேன்‌ கடலனையான்‌ 
உண்டறி யாத அழுதனை 
யான்‌எனை ஓங்கருளில்‌ 
பண்டறி யாத படிபதித்‌ 
தான்‌ இனிப்‌ பைதலுண்டோ?. 
வண்டறி பாத கடம்பன்‌ 
மருத மலையரசே, (82). 


மலையர சன்விண்‌ ண கவர. 
... .சன்றமிழ்‌ மாமொழியின்‌ . 
நிலையர சன்வள்ளி வாழ்த்தர 
சன்மறை மிண்டுபுஈழ்‌ 
கலையர சன்மரு தாசலன்‌. ப 
"நற்குடி காண்‌இனியான்‌.. 
அலைவு பெறேனுன்கைப்‌ பாசத்த 
னாலீ தறிகமனே. ப (89) 


ரு டணால்‌ யா வணர ப 
ன யோகொண்டு நாடும்நெஞ்சே 
தமரென்‌ றவரை அடைவத இ 
_2ற்பயன்‌ சழ்றுமிலை 





கர்‌, -புரனார்‌. "இதி: -இருப்பரங்குள்‌, றம்‌, அலைவாய்‌ இருச்செம்‌. 
தார்‌." ப "வரன்‌-மேன்மை, - வனமஃை-பழமுதிர்‌.. சோலை ல ்‌ 
திரன்‌ ஆர-நிலைகொள்ளும்படு. . கரன்‌- கரம்‌, ர்‌ ஆத | 
52. குண்டு... அனையான்‌: ல கற்கண்டைப்‌: டட கறு 
பைதல்‌ - “துன்பம்‌. வ. குடி லட ன ர 


35 


குமரன்‌ மருத மலைக்கும 
கன் இருக்‌ கோலவடிக்‌ 
கமரும்‌௮ன்‌ பாரதமை யேயுற 
வாக அடைகுதியே, _ (54) 


குதித்து வருமயில்‌ மேலேறி 
.. வந்து குறுகிஎனை ட 
மதித்தாண்‌ டருள் தரும்‌ காலமுண்‌ 
டோமறை மாமுனிவோர்‌ 
துதித்து வணங்கிடும்‌. நாயக. 
ப ேசுரா்‌ கு ழ்மணியே 
கதித்த வளங்கொள்‌ மருதா ்‌ ட ப 
சலத்துக்‌ க க? க (95) 


ண்ல்லும்‌ மேனி ட வற்ற 
பாற்கொண்ட காமமுழந்‌ 
தலந்தது போதும்ரின்‌ தூய 
தருவெழி லாருருவை 
மலந்தப நெஞ்சினில்‌ வைத்துத்‌ - 
இயானித்து மாண்புபெறும்‌ 
நலந்தரு வரப்தண்‌ மருத அ டர்‌ க 
ட நாயகனே. ட த்‌ ட்‌ ர்‌. ட்‌ ்‌ 





"84. நமர்‌ஃரம்மவர்‌, தமர்‌-சுற்றத்தார்‌. ்‌. குழகன்‌-இரையவன்‌; ட 


த மஇத்ஜு - ஒரு. பொருளாக எண்ணி. கழ்‌-வலஞ்‌- டன்‌ ம்‌ 


பமலும்‌ கதித்தமிக்க, 
86). -கலம்‌- ஆபரணம்‌... 'அலந்தது- ஏங்கியது.  கரபேர்க, 


லம 


_ நாயடி யேனுனை சாதனென்‌. 
றெண்ணி ஈயந்துவர்தேன்‌ 
நீயடி யானென ஏன்றுகொண் 
்‌. டரலது கிச்சயமாம்‌ ன்‌ 
தாயடி மேவுங்‌ குழந்தைபோல்‌ 
ஏங்கித்‌ தளருகின்றேன்‌ 
மாயவ னஞாரமருகாமரு 
தாசலம்‌ வாழொளியே. (67) 


. ஒளியார்‌ சுடாக்கும்‌ ஒளிதர்‌ . 
தனைபுவி ஊறுபுனல்‌. 

குளியாரத்‌ தண்மை யளித்தனை 
பாரிற்‌ குடிபெறவே 

நணியார்‌ உயிர்களை காட்டினை. 
ஏூழைக்குன்‌ நற்கருணை... 

அளியார வைத்திலை என்மரு 
தாசலத்‌ தாண்டவனே.. . : (98) 


- ஆண்ட தலைவன்‌ அடிமையைப்‌ 

பாரா தயர்ந்தனனேல்‌ 

- வேண்டு வதைத்தந்து காப்பவ 

ரார்‌இந்த மேதினியில்‌ 

ஆண்டவன்‌ ரீயன்றி மற்றவர்‌ 
ன காப்பரென்‌ றண்டிலன்யான்‌. 
டு சோதி மருத என்ட தட 
_ மலைக்குட்‌. சுடர்விளக்கே. ம அ அந ர்க (89) 





தரு “கிச்சயமாம்‌-உறுதியாகும்‌,. 
88. குளி. ஆர-குளித்தல்‌ நிரம்பும்படு, நளி ஆர்‌.செறிவாக 
உள்ள. -அளி-அன்பு, அன்‌-என்ன. காரணம்‌... 


“89. ட ததபடளார்‌ மதர்காஜரஸ்‌ தாண்ட அரு 
'தொகுத்தன்‌ விகாரம்‌... ர்‌ 


ந்‌] 


விள்க்குக்கும்‌ செங்கது ரோனுக்கும்‌ 
வான வியன்மதிக்கும்‌ 
ஒளிக்க லறியா இருளென்‌ 
மனத்துள்‌ உறைந்ததுகாண்‌ 
அளப்பரி தாகிய ஞானவை 
மேவேல்கொண்‌ டதையொழிப்பாய்‌ 
துளக்கறு. வோய்மரு தாசலம்‌ ஆ 
மேய சுடர்க்‌. எட க்‌ (0) . 


” ப ரவ்ந்டதன ரின்று விண்‌  ோன்ரயம்‌! 
ப மாள்காத்த கோமகன்நீ : 
-எழமுந்துய ராலினைம்‌ தேயடி .. 
்‌....... யேன்டிற்கும்‌ இந்நிலையில்‌ 
அமுந்து படாமல்‌ அருள்செயல்‌ 
.... : இற்கோரருஞ்செய்லோ... 

தொரழுந்தவர்‌. சூழ்மரு தாசலம்‌ ப ப 

மேவிய தொன்மையனே.. (91). 


தொன்மைப்‌. பொருளுக்குத்‌' தொன்ஸமைப்‌ ள்‌ 
பொருளாய்த்‌ துலங்குபல ்‌ 
நன்மைப்‌ புதுமைப்‌ பொருட்கும்‌ 
புதிய நயப்பொருளாய்‌ .......: 
இன்மைப்‌ பொருளாகி உண்மைப்‌: 


பொருளாய்‌ இலகுகுகன்‌... 
பன்மை பறுக்க மருதா... ள்‌ டர. 
சலத்திர்படர்க்தளனே..... (28]. 





இட, துளக்கு-சலனம்‌, 


91. இனைந்தே-வருந்தி, அழுக்துப்டாமல ஆர்ம்‌ தவர்க ட 
தவிக்கப்‌ ரன 


58 


. படரும்‌ கொடியொன்று கொள்கொம்‌ . 

பிலாமற்‌ படருழந்தே 

இடரோன்றி நின்ற அதுபோல்‌ 
இருச்குமில்‌ வேழையின்பால்‌ 

கடலொன்று தண்ணரு ளிற்றுளி . 
ஈந்து தவலையற்றுக்‌ 

இடவென்று சொல்லாய்‌ மருதா னு. 2 
சலத்திற்‌ கெழுமணியே. . (93/ 


ம்ணியே மணியில்‌ ஓஸீயே 
... ஒளியில்‌ மலிதெளிவே 
அணியேர்‌ மயிலில்‌ வருஞ்சட 
ப ரேஎனை ஆண்டவனே 
தணியேர்‌ பொழில்மரு தாசலம்‌. 
நின்ற தனித்தெய்வமே. 
பிணியேய்‌ பிறவிக்‌ கடலலை க்‌ 3 
ஆ மட்கல பேணுவையே. (94) 


“பேணும்‌ மனைவி தனயரென்‌ 
றெண்ணிப்‌ பெரிதழிந்தேன்‌ 
வீணில்‌ உழன்ற மனத்தில்‌... 
- உண்வைத்து மேனிலையைக்‌ 
காணும்‌ நெறியறி யேனுனைப்‌ - 
_  மற்றிக்கதியடைய. 
வேணும்‌ வழிசொல்‌. மருதா... ர்‌ 33 
- சலத்தை எ... 09) 


92). “படர்‌ ்‌ உழந்து: அன்பத்தை அடைந்து, 
94. தணி-குளிர்ச்ச.. 
2 அசவரியுத்கிவர்‌.. ்‌ 


விழைதல்‌ வெறுத்தல்‌ இரண்டற்ற 

ஞானியர்‌ மேவுமிராத்‌ 
தழையும்‌ பகலின்றி ஓங்கும்‌ 

நிலத்திற்‌ றனியிருப்பார்‌ . 
குழையுமன்‌ பில்லாக்‌ கொடியன்‌. 

எனக்கது கூடுவதோ 
மழையொன்று சோலை திகழும்‌ 

மருத மலைமருச்தே. (96/ 


மருந்தும்‌ பிணியும்‌ விதியும்‌ 
. மதியும்‌ மரணமும்பார்‌' 
திருந்திய வாழ்வும்‌ இடரும்‌ 
க்‌ சுகமும்‌ தெரிய்கிலா 
தருந்துமெய்‌ யின்ப அநுபவம்‌. 
.. கூடஅருள்தருவாய்‌. . 
விருந்தெனும்‌ காட்சி தருமரு - 
தாசல மெய்ப்பொருளே... ்‌ (97. அ 


பொருளாய்ப்‌. பொருள்தரு போகமு 
மாயென்றன்‌ புந்திவரு ட 
தெருளாய்த்‌ தெருளில்‌ இகழின்ப. 
்‌ தடாக தக ரத 





96 இராவும்‌ பகலும்‌ இன்றி - கேவல. சகலங்கள்‌ இன்றி, ன்‌ 


-மழை-மேகம்‌. இன்று-சேர்ந்த. 


7. விருக்தெனும்‌ - கண்ணுக்கு விருந்தென்று. க்கம்‌ 


40 


மருளாய்‌ மருளில்‌ இருளாய்‌ - 
இலகும்‌ வடிவழகா 
அருளாய்‌ எனின்‌ மருதா 
சலத்தை அ டுப்ை (98) 


அணுக அரியது சுட்ட ப 
அரிய தளவைகளால்‌ 
துணிய அரியது கெஞ்சிற்கெட்‌ 
டாதது தூமறையும்‌ 
நணுக அரிய தெனச்சொல்‌ 
பிரமமே நாம்பணிய 
அணிய தெளிய தெனமரு. க 
தாசலத்‌ தாரமுதே. (5௪7 


தேற்றுங்‌ குமாரன்‌ நமையாள 
வந்து திருவருக்கொண்‌் 
டாற்று மருட்செயல்‌ மாமரு.. 
தாசலத்‌ தஃதறிந்து 
நாற்றிசை ஏத்தும்‌ திருச்சம்‌,.. ப 
..... நிஇஎய்தி நாடிகின்று 
 போற்றினம்‌ துன்பினி இன்றும்‌ இரை உ 9 
ப . துணையவன்‌ பூங்கழலே.: ட்‌ (100) 
ட -தெருள்‌-தெளிவு.. மருள்‌-மயக்கம்‌, ன 


.இ9; .ஈணுக.- அடைய. அணியது - சமீபத்தில்‌. உள்ளது. 
மருதாசலத்தல்‌ ஆரும்‌ அமுது, 

.100.. அலல்‌. ஆற்றும்‌. - ஆற்றும்‌-செய்வான்‌... மருதா. 
சல்த்தல்‌. ஆத்திம்‌,. ப 


